அறிமுகம்‌ 


பரிசுத்த வேதாகமத்தை அடியேன்‌ இரட்சிக்கப்பட்ட நாள்முதல்‌ 
சென்ற முப்பது ஆண்டுகளாக பல தடவை முழுமையாகவும்‌, பகுதி 
பகுதியாகவும்‌ வாசித்தும்‌, படித்தும்‌, தியானித்தும்‌ பெற்ற பயன்களையும்‌ 
அதன்‌ பிரதிபலன்களையும்‌ விபரிக்க உண்மையாகவே வார்த்தைகள்‌ 
போதாது. 


தேவனுடைய பெரிதான கிருபையால்‌, ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்துவை எனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதின்‌ நிமித்தம்‌ 
பெற்ற பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌, மேலும்‌ வேத 
வார்த்தைகளைப்‌ படிப்பதற்கும்‌ அதிலுள்ள ஆழமான சத்தியத்தையும்‌, 
போதனைகளையும்‌, இரகசியங்களையும்‌ தெரிந்து கொள்வதற்கும்‌, 
புரிந்துகொண்டு அதன்படி ஜீவிப்பதற்கும்‌ உதவியாய்‌ இருக்கிறது. 


பரிசுத்த வேதாகமத்தை சகல மக்களும்‌ வாசித்துப்‌ படிப்பதினால்‌ 
ஒவ்வொரு மனிதனும்‌ தேவ சித்தத்தை அறிந்து, அதன்படி ஒரு 
பரிசுத்த ஜீவியம்‌ ஜீவித்துப்‌ பயன்‌ பெறுவார்கள்‌ என்ற மகாபெரும்‌ 
உண்மையை வெளிப்படுத்த வேண்டும்‌ என்ற ஒரே நோக்கோடும்‌ 
விருப்பத்தோடும்‌ இப்புத்தகம்‌ வேத வசன ஆதாரத்தோடு 
எழுதப்பட்டுள்ளது. 


“தேவ வார்த்தை, ஜீவ வார்த்தை” என்பதை மட்டும்‌ இப்புத்தகம்‌ 
வலியுறுத்தி விபரிக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய்‌ பரிசுத்த 
வேதாகமத்தை (Holy Bible) முழுவதுமாகப்‌ படித்து பரிபூரணமான 
சந்தோஷ சமாதானத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 


“கர்த்தருடைய சொற்கள்‌ மண்‌ குகையில்‌ ஏழுதரம்‌ உருக்கி, 
புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது”. - 
சங்கீதம்‌ 12:6 


S. அல்பிரட்‌ செருபிம்‌ 
மீட்பர்‌ கிறிஸ்து சபை 
பிரம்டன்‌ - கனடா. 


தல வார்த்தை ஜீவ வார்த்தை 
கிறிஸ்து இயேசுவிற்குள்‌ அன்பான சகோதரனே! சகோதரியே!!! 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ உள்ள தேவ வார்த்தைகள்‌, பரிசுத்த 
ஆவியானவரால்‌ உந்தப்பட்டு தேவ மனுஷர்களால்‌ எழுதப்பட்டவை 
என்பதை நாம்‌ அறிந்திருக்க வேண்டும்‌. அந்த வார்த்தைகள்‌ 
ஜீவனுள்ளதும்‌, வல்லமையானதும்‌, எல்லாக்‌ காலங்களிலும்‌ முழு 
மனித சமுதாயத்திற்கும்‌ அவர்களுடைய பரிபூரண வாழ்க்கைக்கும்‌ 
பிரயோஜனமும்‌, பயனுள்ளதும்‌, வேண்டியதுமாய்‌ இருக்கிறது. இந்த 
மகா பெரும்‌ உண்மையை சரிவர அறிந்து, தெரிந்து, புரிந்து கொண்ட 
ஒவ்வொரு மனிதனும்‌ பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும்‌ ஜெப 
சிந்தையோடு வாசித்துத்‌ தியானித்துப்‌ படித்து வரும்போது அதிலுள்ள 
வார்த்தைகள்‌ ஜீவனும்‌ வல்லமையும்‌ உள்ளவை என்ற உண்மையை 
உணர்ந்து கொள்வான்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ உள்ள அறுபத்தாறு (66) புத்தகங்களில்‌ 
“சங்கீதம்‌” என்ற புத்தகம்‌ நூற்றைம்பது (150) அதிகாரங்களைக்‌ 
கொண்ட பெரும்‌ புத்தகமாக விளங்குகிறது. அதில்‌ 119ம்‌ சங்கீதம்‌ 
நூற்ரெழுபத்தாறு (176) வசனங்கள்‌ அடங்கிய பெரிய அதிகாரமாக 
அமைந்திருக்கிறது. இவ்வசனங்கள்‌ அனைத்தும்‌ எட்டு எட்டு 
வசனங்களாகப்‌ பிரித்து, எபிரெய மொழியின்‌ இருபத்திரெண்டு (22) 
எழுத்துக்களின்‌ (Alறhabets) தலைப்பின்கீழ்‌ எழுதப்பட்டுள்ளன. 
வேதாகமத்தில்‌ எந்தவொரு பகுதியிலும்‌ இல்லாதவாறு இந்த 
அதிகாரம்‌ தேவ வார்த்தையையும்‌, அதன்‌ முக்கியத்துவத்தையும்‌ 
ஆழமாகவும்‌, ஆணித்தரமாகவும்‌ விபரித்து எடுத்துக்‌ காட்டுகிறது. 


தேவனுடைய பிரமாணங்களின்‌ மேலுள்ள பற்றுதலினால்‌ 
உண்டான வைராக்கியத்தினால்‌ எழுதப்பட்ட இந்த சங்கீதம்‌, 
எப்படியாக; தேவ வசனம்‌ தேவனுடைய பிரமாணங்களையும்‌, 
சட்டங்களையும்‌, கற்பனைகளையும்‌, நியமங்களையும்‌, நீதியையும்‌, 
நியாயத்தீர்ப்பையும்‌, சாட்சிகளையும்‌ அடங்கிய வார்த்தைகள்‌ என்பதை 
விபரித்துக்‌ காண்பிக்கிறது. 


“தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்‌ வல்லமையும்‌ 
உள்ளதாயும்‌, இருபுறமும்‌ கருக்குள்ள எந்தப்‌ பட்டயத்திலும்‌ 
கருக்கானதாயும்‌, ஆத்துமாவையும்‌ ஆவியையும்‌, கணுக்களையும்‌ 
ஊனையும்‌ பிரிக்கத்தக்கதாக உருவக்‌ குத்துகிறதாயும்‌, இருதயத்தின்‌ 
நினைவுகளையும்‌ யோசனைகளையும்‌ வகையறுக்கிறதாயும்‌ 
இருக்கிறது”. எபி.4:12. 


இயேசு சொன்னார்‌ : “...மனுஷன்‌ அப்பத்தினாலே மாத்திரமல்ல, 
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்‌ 
பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறதே என்றார்‌”. மத்‌.4:4. 


“அவர்‌ உன்னைச்‌ சிறுமைப்படுத்தி, உன்னைப்‌ பசியினால்‌ 
வருத்தி, மனுஷன்‌ அப்பத்தினால்‌ மாத்திரம்‌ அல்ல, கர்த்தருடைய 
வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்‌ பிழைப்பான்‌ 
என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு, நீயும்‌ உன்‌ பிதாக்களும்‌ 
அறியாதிருந்த மன்னாவினால்‌ உன்னைப்‌ போஷித்தார்‌”. உபா.8:3. 


“அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும்‌ நிற்கிறதும்‌ 
ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே 
மறுபடியும்‌ ஜெநிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே”. 1 பேதுரு 1:23. 


“என்‌ வார்த்தை அக்கினியைப்போலும்‌, கன்மலையை நொறுக்கும்‌ 
சம்மட்டியைப்போலும்‌ இருக்கிறதல்லவோ? என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌”. எரே.23:29. 


சங்கீதம்‌ - 119 


(ஆலெப்‌.) 
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்‌ 
பாக்கியவான்கள்‌. 


அவருடைய சாட்சிகளைக்‌ கைக்கொண்டு, அவரை முழு 
இருதயத்தோடும்‌ தேடுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 

அவர்கள்‌ அநியாயம்‌ செய்வதில்லை, அவருடைய வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. 

உமது கட்டளைகளை நாங்கள்‌ கருத்தாய்க்‌ கைக்கொள்ளும்படி 
நீர்‌ கற்பித்தீர்‌. 

உமது பிரமாணங்களைக்‌ கைக்கொள்ளும்படி, என்‌ நடைகள்‌ 
ஸ்திரப்பட்டால்‌ நலமாயிருக்கும்‌. 

நான்‌ உம்முடைய கற்பனைகளையெல்லாம்‌ கண்ணோக்கும்‌ 
போது, வெட்கப்பட்டுப்‌ போவதில்லை. 

உம்முடைய நீதிநியாயங்களை நான்‌ கற்றுக்கொள்ளும்போது, 
செம்மையான இருதயத்தால்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌. 


உமது பிரமாணங்களைக்‌ கைக்கொள்ளுவேன்‌, முற்றிலும்‌ 
என்னைக்‌ கைவிடாதேயும்‌. 


(பேத்‌.) 


வாலிபன்‌ தன்‌ வழியை எதினால்‌ சுத்தம்‌ பண்ணுவான்‌? உமது 
வசனத்தின்படி தன்னைக்‌ காத்துக்கொள்ளுவதினால்தானே. 


. என்‌ முழு இருதயத்தோடும்‌ உம்மைத்‌ தேடுகிறேன்‌, என்னை 


உமது கற்பனைகளைவிட்டு வழிதப்பவிடாதேயும்‌. 


. நான்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு, உமது 


வாக்கை என்னிருதயத்தில்‌ வைத்து வைத்தேன்‌. 


. கர்த்தாவே நீர்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌, உம்முடைய 


பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌. 


4 


20. 


21. 


22. 


23. 


24. 


25. 


. உம்முடைய வாக்கின்‌ நியாயத்தீர்ப்புகளையெல்லாம்‌ என்‌ 
உதடுகளால்‌ விவரித்திருக்கிறேன்‌. 
. திரளான செல்வத்தில்‌ களிகூருவதுபோல, நான்‌ உமது 


சாட்சிகளின்‌ வழியில்‌ களிகூருகிறேன்‌. 


. உமது கட்டளைகளைத்‌ தியானித்து, உமது வழிகளைக்‌ 
கண்ணோக்குகிறேன்‌. 
. உமது பிரமாணங்களில்‌ மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன்‌, உமது 


வசனத்தை மறவேன்‌. 


(கிமெல்‌.) 


. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும்‌, அப்பொழுது நான்‌ 


பிழைத்து, உமது வசனத்தைக்‌ கைக்கொள்ளுவேன்‌. 


. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான்‌ பார்க்கும்படிக்கு, என்‌ 


கண்களைத்‌ திறந்தருளும்‌. 


. பூமியிலே நான்‌ பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு 
மறையாதேயும்‌. 
உமது நியாயங்கள்மேல்‌ என்‌ ஆத்துமா எக்காலமும்‌ 


வைத்திருக்கிற வாஞ்சையினால்‌ தொய்ந்துபோகிறது. 


உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட 
அகங்காரிகளை நீர்‌ கடிந்துகொள்ளுகிறீர்‌. 
நிந்தையையும்‌ அவமானத்தையும்‌ என்னை விட்டகற்றும்‌, நான்‌ 
உம்முடைய சாட்சிகளைக்‌ கைக்கொள்ளுகிறேன்‌. 
பிரபுக்களும்‌ உட்கார்ந்து எனக்கு விரோதமாய்ப்‌ பேசிக்கொள்ளு 
கிறார்கள்‌; உமது அடியேனோ, உமது பிரமாணங்களைத்‌ 
தியானிக்கிறேன்‌. 
உம்முடைய சாட்சிகள்‌ எனக்கு இன்பமும்‌, என்‌ ஆலோசனைக்‌- 
காரருமாயிருக்கிறது. 

(டாலெத்‌.) 
என்‌ ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது; உமது 
வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும்‌. 

5 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


என்‌ வழிகளை நான்‌ உமக்கு விவரித்துக்‌ காட்டினபோது 
எனக்குச்‌ செவிகொடுத்தீர்‌, உமது பிரமாணங்களை எனக்குப்‌ 
போதியும்‌. 
உமது கட்டளைகளின்‌ வழியை எனக்கு உணர்த்தியருளும்‌, 
அப்பொழுது உமது அதிசயங்களைத்‌ தியானிப்பேன்‌. 
சஞ்சலத்தால்‌ என்‌ ஆத்துமா கரைந்துபோகிறது, உமது 
வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும்‌. 
பொய்வழியை என்னைவிட்டு விலக்கி, உம்முடைய வேதத்தை 
எனக்கு அருள்செய்யும்‌. 
மெய்வழியை நான்‌ தெரிந்துகொண்டு, உம்முடைய நியாயங்களை 
எனக்கு முன்பாக நிறுத்தினேன்‌. 
உமது சாட்சிகள்மேல்‌ பற்றுதலாயிருக்கிறேன்‌, கர்த்தாவே, 
என்னை வெட்கத்திற்குட்படப்‌ பண்ணாதேயும்‌. 
நீர்‌ என்‌ இருதயத்தை விசாலமாக்கும்போது, நான்‌ உமது 
கற்பனைகளின்‌ வழியாக ஓடுவேன்‌. 

(௭.) 
கர்த்தாவே, உமது பிரமாணங்களின்‌ வழியை எனக்குப்‌ போதியும்‌, 
முடிவுபரியந்தம்‌ நான்‌ அதைக்‌ காத்துக்கொள்ளுவேன்‌. 
எனக்கு உணர்வைத்‌ தாரும்‌; அப்பொழுது நான்‌ உமது 
வேதத்தைப்‌ பற்றிக்கொண்டு, என்‌ முழு இருதயத்தோடும்‌, 
அதைக்‌ கைக்கொள்ளுவேன்‌. 
உமது கற்பனைகளின்‌ பாதையில்‌ என்னை நடத்தும்‌; நான்‌ அதில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌. 
என்‌ இருதயம்‌ பொருளாசையைச்‌ சாராமல்‌, உமது சாட்சிகளைக்‌ 
சாரும்படி செய்யும்‌. 
மாயையைப்‌ பாராதபடி நீர்‌ என்‌ கண்களை விலக்கி, உமது 
வழிகளில்‌ என்னை உயிர்ப்பியும்‌. 
உமக்குப்‌ பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது 
அடியேனுக்கு உறக்‌ மந்த 


39. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


நான்‌ அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும்‌, உம்முடைய 
நியாயத்தீர்ப்புகள்‌ நல்லவைகள்‌. 


இதோ, உம்முடைய கட்டளைகள்மேல்‌ வாஞ்சையாயிருக்கிறேன்‌, 
உமது நீதியால்‌ என்னை உயிர்ப்பியும்‌. 


(வெள.) 


கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி, உமது தயவும்‌ உமது 
இரட்சிப்பும்‌ எனக்கு வருவதாக. 


அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு 
சொல்லுவேன்‌, உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன்‌. 


சத்திய வசனம்‌ முற்றிலும்‌ என்வாயினின்று நீங்கவிடாதேயும்‌, 
உம்முடைய நியாயத்தீர்ப்புகளுக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 


நான்‌ எப்பொழுதும்‌ என்றைக்கும்‌ உமது வேதத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்ளுவேன்‌. 


நான்‌ உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால்‌, 
விசாலத்திலே நடப்பேன்‌. 


நான்‌ உம்முடைய சாட்சிகளைக்‌ குறித்து, ராஜாக்களுக்கு 
முன்பாகவும்‌ வெட்கப்படாமல்‌ பேசுவேன்‌. 


நான்‌ பிரியப்படுகிற உமது கற்பனைகளின்பேரில்‌ மனமகிழ்ச்சியா- 
யிருப்பேன்‌. 
நான்‌ பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்குக்‌ கையெடுப்பேன்‌, 
உமது பிரமாணங்களைத்‌ தியானிப்பேன்‌. 

(சாயீன்‌.) 
நீர்‌ என்னை நம்பப்பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக 
நினைத்தருளும்‌. 
அதுவே என்‌ சிறுமையில்‌ எனக்கு ஆறுதல்‌, உம்முடைய வாக்கு 
என்னை உயிர்ப்பித்தது. 
அகந்தைக்காரர்‌ என்னை மிகவும்‌ பரியாசம்பண்ணியும்‌, நான்‌ 
உமது வேதத்தைவிட்டு விலகினதில்லை. 

7 


52. 


53. 


54. 


55. 


56. 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


63. 


64. 


கர்த்தாவே, ஆதிமுதலான உமது நியாயத்தீர்ப்புகளை நான்‌ 
நினைத்து என்னைத்‌ தேற்றுகிறேன்‌. 


உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர்நிமித்தம்‌ நடுக்கம்‌ 
என்னைப்‌ பிடித்தது. 
நான்‌ பரதேசியாய்த்‌ தங்கும்‌ வீட்டிலே உமது பிரமாணங்கள்‌ 
எனக்குக்‌ கீதங்களாயின. 
கர்த்தாவே, இராக்காலத்தில்‌ உமது நாமத்தை நினைத்து, உமது 
வேதத்தைக்‌ கைக்கொள்ளுகிறேன்‌. 
நான்‌ உமது கட்டளைகளைக்‌ கைக்கொண்டபடியினால்‌, இது 
எனக்குக்‌ கிடைத்தது. 

(கேத்‌.) 
கர்த்தாவே, நீரே என்‌ பங்கு, நான்‌ உமது வசனங்களைக்‌ கைக்‌ 
கொள்ளுவேன்‌ என்றேன்‌. 
முழு இருதயத்தோடும்‌ உம்முடைய தயவுக்காகக்‌ கெஞ்சுகிறேன்‌, 
உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும்‌. 
என்‌ வழிகளைச்‌ சிந்தித்துக்கொண்டு, என்‌ கால்களை உம்முடைய 
சாட்சிகளுக்கு நேராகத்‌ திருப்பினேன்‌. 
உமது கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்படி, நான்‌ தாமதியாமல்‌ 
தீவிரித்தேன்‌. 
துன்மார்க்கரின்‌ கூட்டங்கள்‌ என்னைக்‌ கொள்ளையிட்டும்‌, 
உம்முடைய வேதத்தை நான்‌ மறக்கவில்லை. 
உமது நீதியான நியாயத்தீர்ப்புகளினிமித்தம்‌, உம்மைத்‌ 
துதிக்கும்படி பாதிராத்திரியில்‌ எழுந்திருப்பேன்‌. 
உமக்குப்‌ பயந்து, உமது கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளுகிற 
அனைவருக்கும்‌ நான்‌ தோழன்‌. 


கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால்‌ நிறைந்திருக்கிறது, உமது 
பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌. 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


TA 


72. 


73. 


74. 


75. 


76. 


(தேத்‌.) 
கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய்‌ 
நடத்தினீர்‌. 
உத்தம நிதானிப்பையும்‌ அறிவையும்‌ எனக்குப்‌ போதித்தருளும்‌, 
உம்முடைய கற்பனைகளின்பேரில்‌ விசுவாசமாயிருக்கிறேன்‌. 
நான்‌ உபத்திரவப்படுவதற்கு முன்‌ வழி தப்பி நடந்தேன்‌, 
இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையைக்‌ காத்து நடக்கிறேன்‌. 
தேவரீர்‌ நல்லவரும்‌, நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர்‌, உமது 
பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌. 
அகங்காரிகள்‌ எனக்கு விரோதமாய்ப்‌ பொய்களைப்‌ 
பிணைக்கிறார்கள்‌, நானோ, முழு இருதயத்தோடும்‌ உம்முடைய 
கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளுவேன்‌. 
அவர்கள்‌ இருதயம்‌ நிணந்துன்னிக்‌ கொழுத்திருக்கிறது, நானோ, 
உம்முடைய வேதத்தில்‌ மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன்‌. 
நான்‌ உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதினால்‌ உமது 
பிரமாணங்களைக்‌ கற்றுக்கொள்ளுகிறேன்‌. 
அநேகமாயிரம்‌ பொன்‌ வெள்ளியைப்பார்க்கிலும்‌, நீர்‌ விளம்பின 
வேதமே எனக்கு நலம்‌. 


(யோட்‌.) 


உம்முடைய கரங்கள்‌ என்னை உண்டாக்கி, என்னை 
உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளைக்‌ கற்றுக்கொள்ள 
என்னை உணர்வுள்ளவனாக்கும்‌. 
நான்‌ உம்முடைய வசனத்திற்குக்‌ காத்திருக்கிறபடியால்‌, உமக்குப்‌ 
பயந்தவர்கள்‌ என்னைக்‌ கண்டு சந்தோஷப்படுவார்கள்‌. 
கர்த்தாவே, உமது நியாயத்தீர்ப்புகள்‌ நீதியுள்ளதென்றும்‌, 
உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீரென்றும்‌ 
அறிவேன்‌. 
நீர்‌ உமது அடியேனுக்குக்‌ கொடுத்த உமது வாக்கின்படி, உமது 
கிருபை என்னைத்‌ தேற்றுவதாக. 

9 


77. 


78. 


79. 


80. 


81. 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


68. 


நான்‌ பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள்‌ எனக்குக்‌ 
கிடைப்பதாக, உம்முடைய வேதம்‌ என்‌ மனமகிழ்ச்சி. 
அகங்காரிகள்‌ என்னைப்‌ பொய்களினால்‌ கெடுக்கப்பார்த்த 
படியால்‌ வெட்கப்பட்டுப்‌ போவார்களாக, நானோ; உமது 
கட்டளைகளைத்‌ தியானிப்பேன்‌. 
உமக்குப்‌ பயந்து, உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள்‌ 
என்னண்டைக்குத்‌ திரும்புவார்களாக. 
நான்‌ வெட்கப்பட்டுப்‌ போகாதபடிக்கு, என்‌ இருதயம்‌ உமது 
பிரமாணங்களில்‌ உத்தமமாயிருக்கக்கடவது. 

(கப்‌.) 
உம்முடைய இரட்சிப்புக்கு என்‌ ஆத்துமா தவிக்கிறது, 
உம்முடைய வசனத்துக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 
எப்பொழுது என்னைத்‌ தேற்றுவீர்‌ என்று, உம்முடைய 
வாக்கின்மேல்‌ நோக்கமாய்‌ என்‌ கண்கள்‌ பூத்துப்போகிறது. 
போலானேன்‌, 


புகையிலுள்ள துருத்தியைப்‌ 
பிரமாணங்களையோ மறவேன்‌. 


உமது 


உமது அடியேனுடைய நாட்கள்‌ எம்மாத்திரம்‌? என்னைத்‌ துன்பப்‌ 
படுத்துகிறவர்களுக்கு நீர்‌ எப்பொழுது நியாயத்தீர்ப்புச்‌ செய்வீர்‌? 
உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய்‌ அகங்காரிகள்‌ எனக்குக்‌ 
குழிகளை வெட்டினார்கள்‌. 

உம்முடைய கற்பனைகளெல்லாம்‌ உண்மையாயிருக்கிறது, 
அநியாயமாய்‌ என்னைத்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌, நீர்‌ எனக்குச்‌ 
சகாயம்பண்ணும்‌. 

அவர்கள்‌ என்னைப்‌ பூமியிலிராமல்‌ நீக்கிவிடச்‌ சற்றே தப்பிற்று, 
ஆனாலும்‌ நான்‌ உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. 
உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும்‌, அப்பொழுது 
நான்‌ உம்முடைய வாக்கின்‌ சாட்சியைக்‌ காத்து நடப்பேன்‌. 


10 


89. 


90. 


91. 


92. 


93. 


94. 


95. 


96. 


97. 


98. 


99. 


(லாமேட்‌.) 
கர்த்தாவே, உமது வசனம்‌ என்றென்றைக்கும்‌ வானங்களில்‌ 
நிலைத்திருக்கிறது. 
உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும்‌, 
பூமியை உறுதிப்படுத்தினீர்‌, அது நிலைத்திருக்கிறது. 
உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ நிற்கிறது, சமஸ்தமும்‌ உம்மைச்‌ சேவிக்கும்‌. 
உமது வேதம்‌ என்‌ மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால்‌, என்‌ 
துக்கத்திலே அழிந்துபோயிருப்பேன்‌. 
நான்‌ ஒருபோதும்‌ உம்முடைய கட்டளைகளை மறக்கமாட்டேன்‌, 
அவைகளால்‌ நீர்‌ என்னை உயிர்ப்பித்தீர்‌. 
நான்‌ உம்முடையவன்‌, என்னை இரட்சியும்‌, உம்முடைய 
கட்டளைகளை ஆராய்கிறேன்‌. 
துன்மார்க்கர்‌ என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள்‌, நான்‌ உமது 
சாட்சிகளைச்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 
சகல சம்பூரணத்திற்கும்‌ எல்லையைக்‌ கண்டேன்‌, உம்முடைய 
கற்பனையோ மகா விஸ்தாரம்‌. 

(மேம்‌.) 

உமது வேதத்தில்‌ நான்‌ எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்‌! 
நாள்முழுதும்‌ அது என்‌ தியானம்‌. 
நீர்‌ உம்முடைய கற்பனைகளைக்‌ கொண்டு என்னை என்‌ 
சத்துருக்களிலும்‌ அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர்‌, அவைகள்‌ 
என்றைக்கும்‌ என்னுடனே இருக்கிறது. 
உம்முடைய சாட்சிகள்‌ என்‌ தியானமாயிருக்கிறபடியால்‌, எனக்குப்‌ 
போதித்தவர்களெல்லாரிலும்‌ அறிவுள்ளவனாயிருக்கிறேன்‌. 


100.உம்முடைய கட்டளைகளை நான்‌ கைக்கொண்டிருக்கிறபடியால்‌, 


முதியோர்களைப்பார்க்கிலும்‌ ஞானமுள்ளவனாயிருக்கிறேன்‌. 


101. உம்முடைய வசனத்தை நான்‌ காத்து நடக்கும்படிக்கு, சகல 


பொல்லாத வழிகளுக்கும்‌ என்‌ கால்களை விலக்குகிறேன்‌. 
11 


102. 


103. 


104. 


105. 


106. 


107. 


108. 


109. 


110. 


111. 


112. 


113. 


114. 


நீர்‌ எனக்குப்‌ போதிக்கிறபடியால்‌, 
நியாயங்களை விட்டு விலகேன்‌. 


நான்‌ உம்முடைய 


உம்முடைய வார்த்தைகள்‌ என்‌ நாவுக்கு எவ்வளவு 
இனிமையானவைகள்‌, என்‌ வாய்க்கு அவைகள்‌ தேனிலும்‌ 
மதுரமாயிருக்கும்‌. 
உமது கட்டளைகளால்‌ உணர்வடைந்தேன்‌, ஆதலால்‌ எல்லாப்‌ 
பொய்வழிகளையும்‌ வெறுக்கிறேன்‌. 
(தூன்‌.) 

உம்முடைய வசனம்‌ என்‌ கால்களுக்குத்‌ தீபமும்‌, என்‌ பாதைக்கு 
வெளிச்சமுமாயிருக்கிறது. 
உம்முடைய நீதி நியாயங்களைக்காத்து நடப்பேன்‌ என்று 
ஆணையிட்டேன்‌, அதை நிறைவேற்றுவேன்‌. 
நான்‌ மிகவும்‌ உபத்திரவப்படுகிறேன்‌, கர்த்தாவே, உம்முடைய 
வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும்‌. 
கர்த்தாவே, என்‌ வாயின்‌ உற்சாகபலிகளை நீர்‌ அங்கீகரித்து, 
உமது நியாயங்களை எனக்குப்‌ போதித்தருளும்‌. 
என்‌ பிராணன்‌ எப்பொழுதும்‌ என்‌ கையில்‌ இருக்கிறது, ஆனாலும்‌ 
உம்முடைய வேதத்தை மறவேன்‌. 
துன்மார்க்கர்‌ எனக்குக்‌ கண்ணிவைக்கிறார்கள்‌, ஆனாலும்‌ நான்‌ 
உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன்‌. 
உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்தரமாக்கிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌, அவைகளே என்‌ இருதயத்தின்‌ மகிழ்ச்சி. 
முடிவுபரியந்தம்‌ இடைவிடாமல்‌ உம்முடைய பிரமாணங்களின்படி 
செய்ய என்‌ இருதயத்தைச்‌ சாய்த்தேன்‌. 

(சாமெக்‌.) 
வீண்‌ சிந்தனைகளை நான்‌ வெறுத்து, உமது வேதத்தில்‌ 
பிரியப்படுகிறேன்‌. 
என்‌ மறைவிடமும்‌ என்‌ கேடகமும்‌ நீரே, உம்முடைய 
வசனத்துக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 

12 


115. 


116. 


117. 


118. 


119. 


120. 


121. 


122. 


123. 


124. 


125. 


126. 


127. 


பொல்லாதவர்களே, என்னைவிட்டு அகன்றுபோங்கள்‌, என்‌ 
தேவனுடைய கற்பனைகளை நான்‌ கைக்கொள்ளுவேன்‌. 

நான்‌ பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை 
ஆதரித்தருளும்‌, என்‌ நம்பிக்கை விருதாவாய்ப்போக என்னை 


வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும்‌. 

என்னை ஆதரித்தருளும்‌, அப்பொழுது நான்‌ இரட்சிக்கப்பட்டு, 
எக்காலமும்‌ உம்முடைய பிரமாணங்களின்பேரில்‌ 
நோக்கமாயிருப்பேன்‌. 


உமது பிரமாணங்களைவிட்டு வழிவிலகுகிற யாவரையும்‌ 
மிதித்துப்‌ போடுகிறீர்‌, அவர்களுடைய உபாயம்‌ வெறும்‌ பொய்யே. 


பூமியிலுள்ள துன்மார்க்கர்‌ யாவரையும்‌ களிம்பைப்போல அகற்றி 
விடுகிறீர்‌, ஆகையால்‌ உமது சாட்சிகளில்‌ பிரியப்படுகிறேன்‌. 
உமக்குப்‌ பயப்படும்‌ பயத்தால்‌ என்‌ உடம்பு சிலிர்க்கிறது, உமது 
நியாயத்தீர்ப்புகளுக்குப்‌ பயப்படுகிறேன்‌. 

(ஆயின்‌.) 
நியாயமும்‌ நீதியும்‌ செய்கிறேன்‌, என்னை ஓடுக்குகிறவர்களுக்கு 
என்னை ஒப்புக்கொடாதேயும்‌. 
உமது அடியேனுக்கு நன்மையாகத்‌ துணைநில்லும்‌, 
அகங்காரிகள்‌ என்னை யொடுக்கவொட்டாதேயும்‌. 
உமது இரட்சிப்புக்கும்‌ உமது நீதியின்‌ வார்த்தைக்கும்‌ 
காத்திருக்கிறதினால்‌ என்‌ கண்கள்‌ பூத்துப்போகிறது. 
உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி, உமது 
பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌. 
நான்‌ உமது அடியேன்‌, உம்முடைய சாட்சிகளை நான்‌ 
அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும்‌. 
நீதியைச்‌ செய்யக்‌ கர்த்தருக்கு வேளை வந்தது. அவர்கள்‌ 
உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள்‌. 
ஆதலால்‌ நான்‌ பொன்னிலும்‌ பசும்பொன்னிலும்‌ அதிகமாய்‌ 
உமது கற்பனைகளில்‌ பிரியப்படுகிறேன்‌. 

13 


128. 


129. 


130. 


131. 


132. 


133. 


134. 


135. 


136. 


137. 


138. 
139. 


140. 


எல்லாவற்றைப்பற்றியும்‌ நீர்‌ அருளின எல்லாக்‌ கட்டளைகளும்‌ 
செம்மையென்று எண்ணி, சகல பொய்வழிகளையும்‌ 
வெறுக்கிறேன்‌. 
(பே.) 

உம்முடைய சாட்சிகள்‌ அதிசயமானவைகள்‌, ஆகையால்‌ என்‌ 
ஆத்துமா அவைகளைக்‌ கைக்கொள்ளும்‌. 
உம்முடைய வசனத்தின்‌ பிரசித்தம்‌ வெளிச்சம்‌ தந்து, 
பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும்‌. 
உம்முடைய கற்பனைகளை நான்‌ வாஞ்சிக்கிறபடியால்‌, என்‌ 
வாயை ஆவென்றுதிறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன்‌. 
உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும்‌ நியாயத்‌ 
தீர்ப்பின்படியே என்னை நோக்கிப்பார்த்து, எனக்கு இரங்கும்‌. 
உம்முடைய வார்த்தையிலே என்‌ காலடிகளை நிலைப்படுத்தி, 
ஒரு அநியாயமும்‌ என்னை ஆளவொட்டாதேயும்‌. 
மனுஷர்‌ செய்யும்‌ இடுக்கத்துக்கு என்னை விலக்கி 
விடுவித்தருளும்‌, அப்பொழுது நான்‌ உம்முடைய 
கட்டளைகளைக்‌ காத்துக்கொள்ளுவேன்‌. 
உமது அடியேன்மேல்‌ உமது முகத்தைப்‌ பிரகாசிக்கப்பண்ணி, 
உமது பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌. 
உம்முடைய வேதத்தை மனுஷர்‌ காத்துநடவாதபடியால்‌, என்‌ 
கண்களிலிருந்து நீர்த்தாரைகள்‌ ஓடுகிறது. 

(த்சாடே.) 
கர்த்தாவே, நீர்‌ நீதிபரர்‌, உமது நியாயத்தீர்ப்புகள்‌ செம்மை 
யானவைகள்‌. 


நீர்‌ கட்டளையிட்ட சாட்சிகள்‌ நீதியும்‌, மகா உண்மையுமானவைகள்‌. 


என்‌ சத்துருக்கள்‌ உம்முடைய வசனங்களை மறந்தபடியால்‌, என்‌ 
பக்திவைராக்கியம்‌ என்னைப்‌ பட்சிக்கிறது. 
உமது வார்த்தை மிகவும்‌ புடமிடப்பட்டது, உமது அடியேன்‌ 
அதில்‌ பிரியப்படுகிறேன்‌. 

14 


141. 


142. 
143. 


144. 


145. 


146. 


147. 


148. 


149. 


150. 


151. 


152. 


நான்‌ சிறியவனும்‌ அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன்‌ 

ஆனாலும்‌ உமது கட்டளைகளை மறவேன்‌. 

உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம்‌ சத்தியம்‌. 

இக்கட்டும்‌ நெருக்கமும்‌ என்னைப்‌ பிடித்தது, ஆனாலும்‌ 

உம்முடைய கற்பனைகள்‌ என்‌ மனமகிழ்ச்சி. 

உம்முடைய சாட்சிகளின்‌ நீதி என்றைக்கும்‌ நிற்கும்‌, என்னை 

உணர்வுள்ளவனாக்கும்‌, அப்பொழுது நான்‌ பிழைத்திருப்பேன்‌. 
(கோப்‌.) 

முழு இருதயத்தோடும்‌ கூப்பிட்டேன்‌, கர்த்தாவே, என்‌ 

ஜெபத்தைக்‌ கேளும்‌, உம்முடைய பிரமாணங்களைக்‌ 

கைக்கொள்ளுவேன்‌. 

உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌, என்னை இரட்சியும்‌, 

அப்பொழுது நான்‌ உம்முடைய சாட்சிகளைக்‌ காத்துக்‌ 

கொள்ளுவேன்‌. 

அதிகாலையில்‌ நான்‌ எழுந்து சத்தமிட்டேன்‌, உம்முடைய 

வசனத்துக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 

உமது வசனத்தைத்‌ தியானிக்கும்படி, குறித்த ஜாமங்களுக்கு 

முன்னே என்‌ கண்கள்‌ விழித்துக்கொள்ளும்‌. 

உம்முடைய கிருபையின்படி என்‌ சத்தத்தைக்‌ கேளும்‌. 

கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும்‌. 

தீவினையைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ சமீபிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

உம்முடைய வேதத்துக்குத்‌ தூரமாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தாவே, நீர்‌ சமீபமாயிருக்கிறீர்‌, உமது கற்பனைகளெல்லாம்‌ 

உண்மை. 

நீர்‌ உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும்‌ நிற்க 

ஸ்தாபித்தீர்‌ என்பதை, அவைகளால்‌ நான்‌ நெடுநாளாய்‌ 

அறிந்திருக்கிறேன்‌. 


15 


153. 


154. 


155. 


156. 


157. 


158. 


159. 


160. 


161. 


162. 


163. 


164. 


165. 


(ரேஷ்‌.) 
என்‌ உபத்திரவத்தைப்பார்த்து, என்னை விடுவியும்‌, உமது 
வேதத்தை மறவேன்‌. 
எனக்காக நீர்‌ வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும்‌, உம்முடைய 
வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும்‌. 
இரட்சிப்பு துன்மார்க்கருக்குத்‌ தூரமாயிருக்கிறது, அவர்கள்‌ 
உமது பிரமாணங்களைத்‌ தேடார்கள்‌. 
கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள்‌ மிகுதியாயிருக்கிறது, 
உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும்‌. 
என்னைத்‌ துன்பப்படுத்துகிறவர்களும்‌ என்னை விரோதிக்கிறவர்‌ 
களும்‌ அநேகர்‌, ஆனாலும்‌ உம்முடைய சாட்சிகளை விட்டு 
விலகேன்‌. 
உமது வசனத்தைக்‌ காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான்‌ 
கண்டபோது, எனக்கு அருவருப்பாயிருந்தது. 
இதோ, உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன்‌, கர்த்தாவே, 
உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும்‌. 
உம்முடைய வசனம்‌ சமூலமும்‌ சத்தியம்‌, உம்முடைய நீதி 
நியாயமெல்லாம்‌ நித்தியம்‌. 

(ஷீன்‌.) 
பிரபுக்கள்‌ காரணமில்லாமல்‌ என்னைத்‌ துன்பப்படுத்தினார்கள்‌, 
ஆனாலும்‌ என்‌ இருதயம்‌ உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. 
மிகுந்த கொள்ளையுடைமையைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌ மகிழுகிறது 
போல, நான்‌ உமது வார்த்தையின்பேரில்‌ மகிழுகிறேன்‌. 
பொய்யைப்‌ பகைத்து அருவருக்கிறேன்‌, 
வேதத்தையோ நேசிக்கிறேன்‌. 


உம்முடைய 


உமது நீதிநியாயங்களினிமித்தம்‌, ஒருநாளில்‌ ஏழுதரம்‌ உம்மைத்‌ 
துதிக்கிறேன்‌. 
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த 
சமாதானமுண்டு, அவர்களுக்கு இடறலில்லை. 

16 


166. 


167. 


168. 


169. 


170. 


171. 


172. 


173. 


174. 


175. 


176. 


கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான்‌ காத்திருந்து, 
உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன்‌. 


என்‌ ஆத்துமா உமது சாட்சிகளைக்‌ காக்கும்‌, அவைகளை நான்‌ 
மிகவும்‌ நேசிக்கிறேன்‌. 


உமது கட்டளைகளையும்‌ உமது சாட்சிகளையும்‌ காத்து 
நடக்கிறேன்‌, என்‌ வழிகளெல்லாம்‌ உமக்கு முன்பாக இருக்கிறது. 


(தெள.) 


கர்த்தாவே, என்‌ கூப்பிடுதல்‌ உமது சந்நிதியில்‌ வருவதாக, உமது 
வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும்‌. 


என்‌ விண்ணப்பம்‌ உமது சந்நிதியில்‌ வருவதாக, உமது 
வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும்‌. 


உம்முடைய பிரமாணங்களை நீர்‌ எனக்குப்‌ போதிக்கும்போது, 
என்‌ உதடுகள்‌ உமது துதியைப்‌ பிரஸ்தாபப்படுத்தும்‌. 


உமது கற்பனைகளெல்லாம்‌ நீதியுள்ளவைகள்‌, ஆதலால்‌, என்‌ 
நாவு உம்முடைய வசனத்தை விவரித்துச்சொல்லும்‌. 


நான்‌ உம்முடைய கட்டளைகளைத்‌ தெரிந்துகொண்டபடியால்‌, 
உமது கரம்‌ எனக்குத்‌ துணையாயிருப்பதாக. 


கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின்மேல்‌ ஆவலா 
யிருக்கிறேன்‌, உம்முடைய வேதம்‌ என்‌ மனமகிழ்ச்சி. 


என்‌ ஆத்துமா பிழைத்திருந்து உம்மைத்‌ துதிக்கக்கடவது, உமது 
நியாயத்தீர்ப்புகள்‌ எனக்கு உதவியாயிருப்பதாக. 


காணாமற்போன ஆட்டைப்போல வழிதப்பிப்போனேன்‌, உமது 
அடியேனைத்‌ தேடுவீராக, உமது கற்பனைகளை நான்‌ மறவேன்‌. 


17 


பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள்‌ 


மேலே கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள்‌ மேலும்‌ தேவ வார்த்தை 
எவ்வளவு முக்கியம்‌ வாய்ந்தவை என்பதையும்‌, அவற்றை ஒவ்வொரு 
மனிதனும்‌ வாசித்து அதிலுள்ள படிப்பினைகளின்படி ஜீவித்து, 
நாளுக்கு நாள்‌ பரிசுத்தத்திற்குமேல்‌ பரிசுத்தம்‌ அடைந்து, நித்திய 
ஜீவனைப்பெற்ற நிச்சயத்தோடு வாழ எவ்வளவாக உதவும்‌ என்பதை 
தெளிவுபடுத்துகிறது. 


ஆகையால்‌ அன்பான சகோதரரே! தேவ வார்த்தையின்‌ 
மகத்துவத்தையும்‌, முக்கியத்துவத்தையும்‌ விபரிக்கும்‌ 119ம்‌ 
சங்கீதத்தை வாசித்து விளங்கிய அறிவோடு, ஜீவனுள்ள தேவ 
வார்த்தைகளை உள்ளடக்கிய பரிசுத்த வேதாகமத்தை (Holy Bible) 
திறந்த உள்ளத்தோடும்‌, பயபக்தியோடும்‌ ஆரம்பம்‌ முதல்‌ கடைசி 
அதிகாரம்‌ வரை முழுமையாக வாசித்துப்‌ பயனடையுங்கள்‌. 


தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய இரட்சிப்புக்கு 
ஏதுவாக அவர்களை வழிநடத்தும்‌. இரட்சிப்படைந்த விசுவாசிகளை 
பரிசுத்த ஆவியானவர்‌ மேலும்‌ சத்தியத்திலே திடப்படுத்தி 
முத்திரிக்கிறார்‌. 

“நீங்களும்‌ உங்கள்‌ இரட்சிப்பின்‌ சுவிசேஷமாகிய சத்திய 
வசனத்தைக்‌ கேட்டு, விசுவாசிகளானபோது, வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்‌ அவருக்குள்‌ முத்திரை 
போடப்பட்டீர்கள்‌”. எபே.1:13. 


“நீங்கள்‌ முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே 
கேள்விப்பட்டீர்கள்‌, அந்தச்‌ சுவிசேஷம்‌ உலகமெங்கும்‌ பரம்பிப்‌ பலன்‌ 
தருகிறதுபோல, உங்களிடத்திலும்‌ வந்து, நீங்கள்‌ அதைக்கேட்டு, 
தேவகிருபையைச்‌ சத்தியத்தின்படி அறிந்துகொண்ட நாள்முதல்‌, அது 
உங்களுக்குள்ளும்‌ பலன்தருகிறதாயிருக்கிறது .. கொலோ.1:6 


“அவர்‌ சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில்‌ நாம்‌ 
முதற்பலன்களாவதற்கு நம்மைச்‌ சத்திய வசனத்தினாலே 
ஜநிப்பித்தார்‌”. யாக்‌.1:18. 


18 


“உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களைப்‌ பரிசுத்தமாக்கும்‌, 
உம்முடைய வசனமே சத்தியம்‌”. யோவான்‌ 17:17. 


“ஆகையால்‌ நீங்கள்‌ மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்‌ 
களாகும்படி, ஆவியினாலே சத்தியத்திற்குக்‌ கீழ்படிந்து, உங்கள்‌ 
ஆத்துமாக்களைச்‌ சுத்தமாக்கிக்‌ கொண்டவர்களாயிருக்கிறபடியால்‌, 
சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர்‌ ஊக்கமாய்‌ அன்புகூருங்கள்‌, 
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும்‌ நிற்கிறதும்‌ 
ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே 
மறுபடியும்‌ ஜெநிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, மாம்சமெல்லாம்‌ புல்லைப்‌ 
போலவும்‌, மனுஷருடைய மகிமையெல்லாம்‌ புல்லின்‌ பூவைப்போலவு 
மிருக்கிறது, புல்‌ உலர்ந்தது, அதின்‌ பூவும்‌ உதிர்ந்தது. கர்த்தருடைய 
வசனமோ என்றென்றைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌, உங்களுக்குச்‌ 
சுவிசேஷமாய்‌ அறிவிக்கப்பட்டுவருகிற வசனம்‌ இதுவே”. 
1 பேதுரு 1:22-25. 


“வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்துபோம்‌, என்‌ வார்த்தைகளோ ஒழிந்து 
போவதில்லை”. மத்தேயு 24:35. 


ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும்‌ உதவாது, 
நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிற வசனங்கள்‌ ஆவியாயும்‌ ஜீவனாயும்‌ 
இருக்கிறது”. யோவான்‌ 6:63. 


“நான்‌ வீணாக ஓடினதும்‌ வீணாகப்‌ பிரயாசப்பட்டதுமில்லை 
யென்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின்‌ நாளில்‌ எனக்கு உண்டாயிருப்பதற்கு, 
ஜீவவசனத்தைப்‌ பிடித்துக்கொண்டு, உலகத்திலே சுடர்களைப்‌ 
போலப்‌ பிரகாசிக்கிற நீங்கள்‌, கோணலும்‌ மாறுபாடுமான சந்ததியின்‌ 
நடுவிலே குற்றமற்றவர்களும்‌ கபடற்றவர்களும்‌, தேவனுடைய மாசற்ற 
பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு, எல்லாவற்றையும்‌ முறுமுறுப்‌ 
பில்லாமலும்‌ தர்க்கிப்பில்லாமலும்‌ செய்யுங்கள்‌”. பிலிப்‌.2:14-16. 

“விசுவாசனத்தினாலே நாம்‌ உலகங்கள்‌ தேவனுடைய 
வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும்‌, இவ்விதமாய்‌, 
காணப்படுகிறவைகள்‌ தோன்றப்படுகிறவைகளால்‌ உண்டாகவில்லை 
யென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌”. எபி.11:3. 


19 


“நீங்கள்‌ வளரும்படி, புதிதாய்ப்‌ பிறந்த குழந்தைகளைப்போல, 
திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின்மேல்‌ வாஞ்சை 
யாயிருங்கள்‌”. 1 பேதுரு 2:3. 


“அவருடைய வசனத்தைக்‌ கைக்கொள்ளுகிறவனிடத்தில்‌ தேவ 
அன்பு மெய்யாகப்‌ பூரணப்பட்டிருக்கும்‌, நாம்‌ அவருக்குள்‌ இருக்கிறோ 
மென்பதை அதினாலே அறிந்திருக்கிறோம்‌”. 1 யோவான்‌ 2:5. 


“கர்த்தருடைய சொற்கள்‌ மண்‌ குகையில்‌ ஏழுதரம்‌ உருக்கி, 
புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது”. 
சங்‌.12:6. 


“கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும்‌, 
பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது”. சங்‌.19:7. 


தேவ வார்த்தை மிகவும்‌ முக்கியமானது 


இதுவரை நாம்‌ பார்த்த வேத வசனங்கள்‌ அத்தனையும்‌, தேவ 
வார்த்தையின்‌ முக்கியத்தையும்‌ அதை மனிதனாகப்‌ பிறந்த 
ஒவ்வொருவனும்‌ படிக்கவேண்டுமென்பதையும்‌ தேவன்தாமே தமது 
வார்த்தைகளுக்கூடாக விபரித்து விளக்கிக்‌ காட்டியுள்ளார்‌. எனவே 
இனிமேலும்‌ தாமதியாமல்‌, எந்தவித தடையுமின்றி, முற்றும்‌ 
முழுவதுமாய்‌ வேத வசனங்கள்‌ அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை 
வாசித்துப்‌ படித்து அதன்படி நடக்க உடனடியாகவே தீர்மானம்‌ 
எடுங்கள்‌. அப்படியாகத்‌ தேவ சித்தத்தின்படி அவருடைய வார்த்தை 
களுக்குக்‌ கீழ்படிந்து செயற்படும்போது, வேதாகமத்தில்‌ காணப்படும்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌ அனைத்தும்‌ எமது அன்றாட வாழ்க்கையின்‌ 
அனுபவமாக அமையும்‌. 


தேவ வார்த்தைகளை வாசித்த நீங்கள்‌, அதற்கு அமைய 
ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவை உங்கள்‌ சொந்த இரட்சகராக 
ஏற்றுக்கொண்டு, தேவ நீதியின்படி ஞானஸ்நானம்‌ எடுக்கும்போது 
நீங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ உங்களுக்குள்‌ 
வாசம்செய்து, வேதத்திலுள்ள தேவ வார்த்தைகளின்‌ ஆழமான 
கருத்துக்களையும்‌, விளக்கங்களையும்‌ அறிகிற அறிவைத்‌ தந்து 
மேலும்‌ அதன்படி ஜீவிக்க எம்மை உற்சாகப்படுத்துவார்‌. 

20 


“நீங்கள்‌ என்னிடத்தில்‌ அன்பாயிருந்தால்‌ என்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளுங்கள்‌. நான்‌ பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன்‌, 
அப்பொழுது என்றென்றைக்கும்‌ உங்களுடனேகூட இருக்கும்படிக்குத்‌ 
சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர்‌ உங்களுக்குத்‌ 
தந்தருளுவார்‌. உலகம்‌ அந்தச்‌ சத்திய ஆவியானவரைக்‌ காணாமலும்‌ 
அறியாமலும்‌ இருக்கிறபடியால்‌ அவரைப்‌ பெற்றுக்கொள்ளமாட்டாது, 
அவர்‌ உங்களுடனே வாசம்பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால்‌, 
நீங்கள்‌ அவரை அறிவீர்கள்‌”. யோவான்‌ 14:15-17. 


“என்‌ நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய 
தேற்றரவாளனே எல்லாவற்றையும்‌ உங்களுக்குப்‌ போதித்து, நான்‌ 
உங்களுக்குச்‌ சொன்ன எல்லாவற்றையும்‌ உங்களுக்கு 
நினைப்பூட்டுவார்‌”. யோவான்‌ 14:26. 


இயேசுவே தேவனோழருந்த ஜீவ வார்த்தை 


“ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தி 
லிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்‌ ஆதியிலே 
தேவனோடிருந்தார்‌. சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று, 
உண்டானதொன்றும்‌ அவராலேயல்லாமல்‌ உண்டாகவில்லை. 
அவருக்குள்‌ ஜீவன்‌ இருந்தது, அந்த ஜீவன்‌ மனுஷருக்கு 
ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது 
அதைப்‌ பற்றிக்‌ கொள்ளவில்லை”. யோவான்‌ 1:1-5. 


வார்த்தையானவர்‌ மாமிசமானார்‌ 


“அவர்‌ உலகத்தில்‌ இருந்தார்‌, உலகம்‌ அவர்‌ மூலமாய்‌ 
உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர்‌ தமக்குச்‌ 
சொந்தமானதிலே வந்தார்‌, அவருக்குச்‌ சொன்தமானவர்களோ 
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின்மேல்‌ 
விசுவாசமுள்ளவர்களாய்‌ அவரை ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌ எத்தனை 
பேர்களோ, அத்தனைபேர்களும்‌ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, 
அவர்களுக்கு அதிகாரங்‌ கொடுத்தார்‌. அவர்கள்‌, இரத்தத்தினாலாவது 
மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது 
பிறவாமல்‌, தேவனாலே பிறந்தவர்கள்‌. அந்த வார்த்தை மாம்சமாகி, 


21 


கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ நிறைந்தவராய்‌, நமக்குள்ளே 
வாசம்‌ பண்ணினார்‌, அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌, அது 
பிதாவுக்கு ஒரேபேறானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே 
இருந்தது. 


யோவான்‌ அவரைக்குறித்துச்‌ சாட்சி கொடுத்து: “எனக்குப்‌ 
பின்வருகிறவர்‌ எனக்கு முன்னிருந்தவர்‌, ஆகையால்‌ அவர்‌ என்னிலும்‌ 
மேன்மையுள்ளவர்‌ என்று நான்‌ சொல்லியிருந்தேனே, அவர்‌ இவர்தான்‌ 
என்று சத்தமிட்டுக்‌ கூறினான்‌”. யோவான்‌ 1:10-15. 


“ஆதிமுதல்‌ இருந்ததும்‌, நாங்கள்‌ கேட்டதும்‌, எங்கள்‌ 
கண்களினாலே கண்டதும்‌, நாங்கள்‌ நோக்கிப்பார்த்ததும்‌, எங்கள்‌ 
கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவவார்த்தையைக்‌ குறித்து 
உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌. அந்த ஜீவன்‌ வெளிப்பட்டது, 
பிதாவினிடத்திலிருந்ததும்‌, எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா 
யிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள்‌ கண்டு, அதைக்‌ குறித்துச்‌ சாட்சி 
கொடுத்து, அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌. நீங்கள்‌ எங்களோடே 
ஐக்கியமுள்ளவர்களாகும்படி, நாங்கள்‌ கண்டும்‌ கேட்டும்‌ இருக்கிறதை 
உங்களுக்கும்‌ அறிவிக்கிறோம்‌, எங்களுடைய ஐக்கியம்‌ பிதாவோடும்‌ 
அவருடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவோடும்‌ இருக்கிறது. 
உங்கள்‌ சந்தோஷம்‌ நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு 
எழுதுகிறோம்‌. தேவன்‌ ஒளியாயிருக்கிறார்‌, அவரில்‌ எவ்வளவேனும்‌ 
இருளில்லை, இது நாங்கள்‌ அவரிடத்தில்‌ கேட்டு உங்களுக்கு 
அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம்‌ அவரோடே ஐக்கியப்‌ 
பட்டவர்களென்று சொல்லியும்‌, இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால்‌, 
சத்தியத்தின்படி நடவாமல்‌ பொய்‌ சொல்லுகிறவர்களாயிருப்போம்‌. 
அவர்‌ ஒளியிலிருக்கிறதுபோல நாமும்‌ ஒளியிலே நடந்தால்‌ 
ஒருவரோடொருவர்‌ ஐக்கியப்பட்டிருப்போம்‌, அவருடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகல பாவங்களையும்‌ நீக்கி, நம்மைச்‌ 
சுத்திகரிக்கும்‌”. 1 யோவான்‌ 1:1-7. 


“இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி: நீங்கள்‌ என்‌ 
உபதேசத்தில்‌ நிலைத்திருந்தால்‌ மெய்யாகவே என்‌ சீஷராயிருப்பீர்கள்‌, 
சத்தியத்தையும்‌ அறிவீர்கள்‌, சத்தியம்‌ உங்களை விடுதலையாக்கும்‌ 


என்றார்‌” யோவான்‌ 8:31-32. 
22 


இதுவரை நீங்கள்‌ வாசித்துக்‌ கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி 
தேவ வார்த்தையானவரே ஆண்டவராகிய இயேசு, அவரை உங்கள்‌ 
இரட்சகராகவும்‌ மீட்பராகவும்‌ ஏற்றுக்கொண்டு விடுதலைபெற்ற 
ஜனமாக வாழ்வதற்கு சத்திய வேதத்தை வாசித்துப்‌ பயனடையுங்கள்‌. 


கீழே கொடுக்கப்பட்ட இந்த சிறிய ஜெபம்‌ உங்களுடைய மீட்புக்கும்‌, 
இரட்சிப்பிற்கும்‌ உதவியாக இருக்கும்‌ என்று நம்புகிறேன்‌. 


ஜபம்‌ 


ஆண்டவராகிய இயேசுவே! என்‌ வாழ்க்கையைச்‌ சீர்ப்படுத்த 
எனக்குள்‌ வாரும்‌. நீர்‌ தேவனுடைய குமாரன்‌ என்பதையும்‌, 
என்னுடைய பாவங்களுக்காகவும்‌ சிலுவையில்‌ இரத்தம்‌ சிந்தி மரித்து, 
மூன்றாம்‌ நாள்‌ உயிர்த்தெழுந்து, இப்போ பிதாவான தேவனின்‌ வலது 
பாரிசத்தில்‌ இருந்து எமக்காகப்‌ பரிந்து பேசுபவராக இருக்கிறீர்‌ 
என்பதையும்‌ நான்‌ விசுவாசிக்கிறேன்‌. நான்‌ பாவி என்பதை அறிக்கை 
செய்கிறேன்‌. என்‌ பாவங்களை தயவாய்‌ மன்னித்து, நீர்‌ சிந்திய பரிசுத்த 
திரு இரத்தத்தால்‌ என்னைச்‌ சுத்திகரித்து என்‌ இருதயத்தில்‌ வாசஞ்‌ 
செய்ய வாரும்‌. உம்மை என்‌ இரட்சகராவும்‌ மீட்பராகவும்‌ 
ஆண்டவராகவும்‌ ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌. என்னை நீர்‌ வழிநடத்தும்‌, 
நான்‌ உம்மை நேசிக்கிறேன்‌. ஆமென்‌. 


23 


வறிவுரை 


கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ அன்பான சகோதர சகோதரிகளே! 
நீங்கள்‌ வாசித்து முடித்த இச்சிறிய புத்தகம்‌, உலகத்திலேயே 
அதிகப்படியான பாஷைகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு 
கோடிக்கணக்கான மக்களால்‌ வாசிக்கப்பட்டு வருகிற ஜீவ 
வார்த்தைகளை அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ படிக்க வேண்டும்‌ என்பதையும்‌, அது உங்கள்‌ 
ஆன்மீக வாழ்க்கைக்கும்‌, பரிசுத்த ஜீவியத்திற்கும்‌ உறுதுணையாகவும்‌ 
உதவியாகவும்‌ இருக்கும்‌ என்பதை உங்களுக்கு விளக்கியிருக்கு 
மென்று விசுவாசிக்கிறேன்‌. 


பரிசுத்த ஆவியானவரின்‌ நிறைவோடும்‌ அவருடைய வழி 
நடத்துதலோடும்‌ உங்கள பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்ள 
கர்த்தராகிய தேவனும்‌, ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ உங்கள்‌ 
வேதாகம வாசிப்பிற்கும்‌, படிப்புக்கும்‌ ஒத்தாசை அளிக்க 
வேண்டுமென்று ஜெபிக்கிறேன்‌. “வேதத்தை நேசி, வாசி, விசுவாசி” 
கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்‌. 

மேலும்‌ அதிக விபரங்களுக்கும்‌, ஆலோசனைகளுக்கும்‌ எம்மோடு 
தொடர்பு கொள்ளுங்கள்‌. 


பாஸ்டர்‌ 5.அல்பிரட்‌ செருபிம்‌ Pastor.S.Alfred Cherubim 


மீட்பர்‌ கிறிஸ்து சபை Redeemer Christ Assembly 
பிரம்டன்‌, Brampton, ON. L6R 2C1 
கனடா. Canada 


Phone No : 647-271 7645 or 905 - 970 1842 


E-mail : Alfred ]cherubim@rogers.com 


24 


